54C 


வள்ளுவர் வகுத்த வாழ்க்கை நெறி 


45 


அ . மு.ப . 


முதற் பதிப்பு : டிசம்பர் , 1969 


விலை ரூ . 2-50 


உரிமைப் பதிப்பு 


விற்பனை : 
பாரி நிலையம் 
59 , பிராட்வே , சென்னை -1 


மாணிக்கம் பிரஸ் , அமைந்தகரை , சென்னை -29 


முன்னுரை 


வள்ளுவர் இரண்டாயிரத்தில் வாழ்ந்து கொண்டிருக் 
கும் நாம் அவருக்கு விழா எடுப்பதில் முனைந்து நிற்கின் 
றோம் . கூடவே அண்ணல் காந்தி அடிகளின் நூற்றாண்டு 
விழாவும் இணைந்துள்ளது . அத்தகைய நல்லவர்தம் 
வாழ்க்கைத் தத்துவங்களை நாட்டிலும் ஏட்டிலும் விளம் 
பரப் படுத்தும் அளவுக்கு , நம் எண்ணத்திலும் வாழ்வி 
லும் மேற் கொண்டுள்ளோமா என்று எண்ணின் தலை 
குனியும் விடைதானே காண முடியும் . வள்ளுவர் காலத் 
தைக் காட்டிலும் இரண்டாயிரம் ஆண்டுகள் கழிந்த இன் 
றும் மனிதன் ஒரு சிறு அளவிலும் தன் பண்பாட்டில் 
முன்னேறவில்லை என்பதை நாட்டு நிகழ்ச்சிகளும் உலக 
நிகழ்ச்சிகளும் காட்டுகின்றனவே . 


இந்த நிலையில் அன்பர் பலர் வள்ளுவருக்கு மலர் 
மாலை சூட்ட நினைத்தனர் . எனது எழுத்தும் அம் மலர் 
களில் இடம்பெற எண்ணினர் . அவ்வாறாய எழுத் 
துக்களே இந்நூலில் பெரும்பாலும் இடம் பெறுகின்றன . 
ஒரு சில காலத்தால் முந்தியன . வள்ளுவர் வகுத்துக் 
காட்டிய வாழ்க்கை நெறியில் ஏதோ ஒரு சிறு பகுதியைத் 
தான் நான் இங்கே தொட்டுக் காட்டியுள்ளேன் . இன் 
னும் காணவேண்டுவன பல . நல்லவர் கண்டு காட்டு 
வர் . நாட்டவர் அவற்றைத் தம் வாழ்வில் மேற்கொண்டு 
வாழ வேண்டு மெனக் கேட்டுக் கொண்டு இந்நூலை 
உங்கள் முன் வைக்கின்றேன் . 


அன்புள்ள , 


தமிழ்க்கலை இல்லம் 

சென்னை-30 
25--12--1969 . 


அ . மு . பரமசிவானந்தம் 


உள்ளே 


எண் 


பக்கம் 


5 


1. வள்ளுவர் வகுத்த அறம் 

( கழக வள்ளுவர் மலர் 1963 ) 


19 


... 


2. வள்ளுவர் வகுத்த அரசு 

( கலைக் கதிர் ) 


27 


3. வள்ளுவர் வகுத்த இன்பம் 

( வங்கத் தமிழ்ச் சங்கப் பேச்சு ) 


55 


4. குறள் வழியே காந்தி அடிகள் 

( வானொலிப் பேச்சு ) 


65 


5. நாடும் நாமும் 

( தென்னகம்- பொங்கல் மலர் ) 


76 


6. உயிரும் உடலும் 

( தெய்வீகப் பேரவை மலர் ) 


84 


7. நோயும் மருந்தும் 

(காஞ்சி மருந்தக மலர் ) 


97 


8. வள்ளுவர் விளக்கிய பொன் 

(சிந்தனையாளர் மலர் ) 


9. வள்ளுவர் வகுத்த திரு 

( கழக வள்ளுவர் மலர் 1968 ) 


.... 105 


1101 


10. ஆள்வினையும் ஊழ்வினையும் 

( நெல்லைக் கல்லூரி மலர் ) 


11. வழி வழி வள்ளுவர் 


116 


12. வள்ளுவர் யார் ? 


124 


